﻿200. உங்கள் கிரியைகளை நீங்கள் நிறைவு செய்துவிட்டால், உங்கள் முன்னோர்களை நீங்கள் நினைவுகூர்வதைப் போன்று, அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹ் வை நினையுங்கள். "எங்கள் இறைவா! எங்களுக்கு இவ்வுலகில் (எல்லா நன்மைகளையும்) வழங்குவாயாக" என்று (மட்டும்) கேட்போரும் மனிதர்களில் உள்ளனர். இவர்களுக்கு மறுமையில் எந்தப் பேறும் கிடையாது.
201. "எங்கள் இறைவா! எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மை வழங்குவாயாக. மறுமையிலும் நன்மை (வழங்குவாயாக!). நரக வேதனையிலிருந்து எங்களைக் காப்பாயாக" என்று கேட்போரும் அவர்களில் உள்ளனர்.
202. அத்தகையோருக்கே அவர்கள் தேடிக்கொண்டதற்கான பங்கு உண்டு. அல்லாஹ் , கணக்குத் தீர்ப்பதில் துரிதமானவன் ஆவான்.
----------------------------------------------------------
(ஹஜ் மற்றும் உம்ராவின்) கிரியைகளை நிறைவேற்றி முடித்த பின்னர் தன்னை அதிகமாக நினைவுகூருமாறு இந்த வசனங்களில் உயர்ந்தோன் அல்லாஹ்  கட்டளையிடுகின்றான்.
முந்திய வசனத்தில் (200), "உங்கள் முன்னோரை நீங்கள் நினைவுகூர்வதைப் போன்று" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதன் பொருள் தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது.
அதாஉ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒரு குழந்தை தன் தாயையும் தந்தையையும் நினைத்து ஓயாமல் பேசிக்கொண்டிருப்பதைப் போன்று, நீங்களும் (ஹஜ் மற்றும் உம்ரா) கிரியைகளை நிறைவேற்றிய பிறகு அல்லாஹ் வை நினையுங்கள். இதுவே இதன் கருத்தாகும்.

முன்னோர்களை நினைப்பதைப் போன்று நினையுங்கள் 
-----------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அறியாமைக் கால மக்கள் ஹஜ் பருவத்தில் (ஒன்றாகத்) தங்கியிருப்பார்கள். அவர்களில் ஒருவர், "என் தந்தை (ஏழைகளுக்கு) உணவளிப்பவராகவும், (பிறர் செலுத்த வேண்டிய கடன் மற்றும் இதர) தொகைகளுக்கும், இழப்பீடுகளுக்கும் பொறுப்பேற்பவராகவும் இருந்தார்" என்று கூறுவார்.
இவ்வாறு அவர்கள் தம் முன்னோர்களின் சேவைகளைப் பிரஸ்தாபிப்பார்களே தவிர, (பயனுள்ள) வேறெதையும் பேசிக்கொள்ளமாட்டார்கள்.
அப்போதுதான், முஹம்மத் (ஸல்) அவர்களுக்கு, "உங்கள் முன்னோரை நீங்கள் நினைவுகூர்வதைப் போன்று, அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹ் வை நினையுங்கள்" என்ற தொடரை அல்லாஹ்  அருளினான். அல்லாஹ் வை மிகுதியாக நினைவுகூர வேண்டும் என்று தூண்டுவதே இத்தொடரின் நோக்கமாகும்.
இந்தத் தொடரில், "அல்லது" என்பதைச் சுட்ட "அவ்" எனும் இணை இடைச்சொல் ஆளப்பெற்றுள்ளது. (பொதுவாக இச்சொல்லானது, ஒரு சொற்றொடரில் அதற்கு முன்னும் பின்னும் அமைந்துள்ள இரண்டில் ஒன்றைச் சந்தேகத்தின் அடிப்படையில் குறிப்பதற்காக ஆளப்படும். ஆனால்,) இங்கு (கூறப்பட்டுள்ள செய்தியில்) அந்த இரண்டும் சமமானவைதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஆளப்பெற்றுள்ளது.
இதற்கு உதாரணமாக, "அவை (உள்ளங்கள்) பாறையைப் போன்று, அல்லது அதைவிடக் கடினமானவையாக ஆயின" (2:74) என்ற வசனத்தைக் கூறலாம். இங்கு "அவ்" என்ற சொல் சந்தேகத்தைச் சுட்டவில்லை. மாறாக, அந்த உள்ளங்கள் பாறையைப் போன்றே உள்ளன. ஏன், அதைவிடக் கடுமையாக உள்ளன என்ற கருத்தைப் பிரதிபலிக்கிறது.
பின்னர், அல்லாஹ் வை அதிகமாக நினைவுகூர்ந்ததற்குப்பின் அவனிடம் எவ்வாறு பிரார்த்தனை புரிய வேண்டும் என்பதற்கு அடுத்த வசனங்கள் வழிகாட்டுகின்றன.
இத்தகைய பிரார்த்தனை ஏற்கப்பட வாய்ப்பு உண்டு. மறுமை நலனைப் புறக்கணித்துவிட்டு, உலகாதாயத்திற்காக மட்டுமே பிரார்த்தனை புரிவோரை இங்கு அல்லாஹ்  கண்டிக்கின்றான். "எங்கள் இறைவா! எங்களுக்கு இவ்வுலகில் (எல்லா நன்மைகளையும்) வழங்குவாயாக! என்று (மட்டும்) கேட்போரும் மனிதர்களில் உள்ளனர். இவர்களுக்கு மறுமையில் எந்தப் பேறும் கிடையாது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது மறுமையில் எந்த நற்பேறும் பாக்கியமும் அவர்களுக்குக் கிடைக்காது.
இந்தக் கண்டனத்தின் மூலம் இத்தகைய மக்களைப் போன்று ஆகிவிடக் கூடாது என்ற விழிப்புணர்வு மற்ற மக்களுக்கு ஊட்டப்படுகிறது.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: கிராமவாசிகள் சிலர் (ஹஜ்ஜின்) தங்குமிடத்திற்கு வந்து, "இறைவா! இந்த ஆண்டில் போதிய மழையையும், நல்ல செழிப்பையும், அழகிய குழந்தைகளையும் (எங்களுக்குத்) தருவாயாக!" என்று கூறுவார்கள். மறுமையைப் பற்றி அவர்கள் எதையும் கூறமாட்டார்கள். அவர்கள் தொடர்பாகவே இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.

இம்மை, மறுமை நலன்களைக் கேளுங்கள் 
--------------------------------------------
இதனாலேயே இம்மை மற்றும் மறுமை நலன்களைச் சேர்த்துக் கேட்போரை அடுத்த வசனத்தில் (201) அல்லாஹ்  புகழ்ந்துரைக்கின்றான். "எங்கள் இறைவா! எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மை வழங்குவாயாக! மறுமையிலும் நன்மை (வழங்குவாயாக). நரக வேதனையிலிருந்து எங்களைக் காப்பாயாக என்று கேட்போரும் அவர்களில் உள்ளனர்" என அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இந்தப் பிரார்த்தனையானது, எல்லா விதமான உலகியல் நன்மைகளையும் உள்ளடக்கி, எல்லா விதமான தீமைகளையும் களைந்துவிடுமாறு இறையை வேண்டுகிறது. இவ்வுலக நன்மை என்பது, உடல் ஆரோக்கியம், வசதியான வீடு, அழகிய மனைவி, வளமான வாழ்வாதாரம், பயனுள்ள கல்வி, நற்செயல், இசைவான வாகனம், அழகிய புகழ் உள்ளிட்ட எல்லா உலகியல் நன்மைகளையும் எடுத்துக்கொள்ளும்.
குர்ஆன் விரிவுரையாளர்கள் ஒவ்வொருவரும் இவற்றில் ஏதேனும் ஒன்றைக் கூறியுள்ளார்கள். அவற்றுக்கிடையே எவ்வித முரண்பாடும் கிடையாது. ஏனெனில், அவையனைத்தும் "உலக நன்மை" என்பதன்கீழ் அடங்கும்.
"மறுமை நலன்" என்பதில், உயர்ந்த பட்சமாகச் சொர்க்கம் அடங்கும். அதன் விளைவாக, மறுமைப் பெருவெளிகளில் ஏற்படும் அமளிகளிலிருந்து பாதுகாப்புப் பெறல், விசாரணை எளிதாக்கப்பெறல் உள்ளிட்ட எல்லா மறுமை நலன்களும் கிடைக்கும். நரகத்திலிருந்து பாதுகாப்புப் பெறல் என்றாலே, நரகத்திற்குக் காரணமாக அமையும் பாவங்கள், குற்றங்கள், தடை செய்யப்பட்ட செயல்கள், சந்தேகங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி வாழ்வதற்கான வாய்ப்பை இவ்வுலகில் வழங்கப்பெறுவதைக் குறிக்கும்.
அபூஅப்திர் ரஹ் மான் அல்காசிம் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நன்றி உணர்வுள்ள உள்ளமும், (இறைவனை) துதிக்கின்ற நாவும், (சிரமங்களைச்) சகித்துக்கொள்ளும் சரீரமும் ஒருவருக்கு வழங்கப்பெற்றால், அவர் இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகள் வழங்கப்பட்டுவிட்டார்; நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டுவிட்டார்.
இதனாலேயே இந்தப் பிரார்த்தனையை வலியுறுத்துகின்ற நபிமொழிகள் பல வந்துள்ளன.
அனஸ் பின் மாலிக் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்கள், "இறைவா! எங்கள் இரட்சகா! எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மை வழங்குவாயாக! மறுமையிலும் நன்மை (வழங்குவாயாக). நரக வேதனையிலிருந்து எங்களைக் காப்பாயாக!" என்று கூறுவார்கள்.
அனஸ் (ரலி) அவர்கள் ஏதேனும் ஒரு பிரார்த்தனை புரிய விரும்பினால், இந்த துஆவையே ஓதுவார்கள். பல் வேறு பிரார்த்தனைகள் புரிய விரும்பும்போது, அவற்றில் இந்த துஆவையும் சேர்த்துக்கொள்வார்கள்.
அனஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்கள் முஸ்லிம்களில் ஒருவரை நலம் விசாரிக்கச் சென்றார்கள். அவர் (நோயின் காரணத்தால்) ஒரு பறவைக் குஞ்சு போன்று (பலவீனமாக) இருந்தார். அவரிடம் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "நீர் அல்லாஹ் விடம் ஏதேனும் பிரார்த்திக்கக் கூடாதா?" அல்லது "அல்லாஹ் விடம் நீர் எதையேனும் கேட்கக் கூடாதா?" என்று வினவினார்கள்.
அதற்கு அவர், "ஆம்! (பிரார்த்தனை புரிந்தேன்.) இறைவா! நீ மறுமையில் எனக்கு ஏதேனும் தண்டனை தருவதாக இருந்தால் இவ்வுலகிலேயே அதை எனக்குத் துரிதமாகத் தந்துவிடுவாயாக! என்று கூறினேன்" என்றார்.
உடனே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "அல்லாஹ்  தூயவன்! அ(தைத் தாங்கிக்கொள்வ)தற்கு நீர் சக்தி பெறமாட்டீரே! (அதற்குப் பதிலாக) "எங்கள் இறைவா! எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மை வழங்குவாயாக! மறுமையிலும் நன்மை (வழங்குவாயாக)" என்று நீர் பிரார்த்தனை புரிந்திருக்கக் கூடாதா?" என்று கேட்டார்கள். உடனே அவர் அவ்வாறு அல்லாஹ் விடம் பிரார்த்தனை புரிய, அவருக்கு அல்லாஹ்  நிவாரணம் அளித்தான்.
